} ¢ + ட 
| ஆனந்த 1974 
ஐப்பசி அக்டோபர்‌ 
மலர்‌ 12 இதழ்‌ 10 
% % 


வெளிமிடுபவர்‌ : 


ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
27, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி-620002. 


பொருளடக்கம்‌ 
| ண்‌ பக்கம்‌ ( 
7 பிரார்த்தனை oo EA | 
நோயற்றவன்‌ எவன்‌ ? ES 
ச From Ayurveda to Modern Medicine மத ர 
a ஆசாரக்கோவை 25 

௫ புகை பிடிப்பவர்கட்கு அதிக அளவு 
வைட்டமின்‌ *ஸி' தேவை ... 227 

தேன்‌ (மது) - 3 280 


த அரவக்‌ 


வருஷச்‌ சந்தா ரூபாய்‌ நான்கு. தனிப்‌ பிரதி 40 காசுகள்‌ 


ஸ்ரீ தந்வந்தரி ஜயந்தி 


நாளது 11-11-1974 திங்கள்‌ திரயோதசி ஹஸ்தம்‌ கூடிய 
நன்ளைில்‌ இறைவன்‌ ஸ்ரீ தற்வந்தரியாகத்‌ தோன்றிய நன்னாளைக்‌ 
கொண்டாடும்‌ ஸ்ரீ தந்வந்தரி ஜயந்தி நாளாகும்‌. தீராத நோயெல்லாம்‌ 
தீர்த்துவைப்பான்‌ கோவிந்தன்‌. நாம்‌ புரியும்‌ ஒவ்வொரு செயலும்‌ 
வாழ்வின்‌ ஒரு நிகழ்ச்சிக்குக்‌ காரணமாகிறது. நல்ல உணவால்‌ உடல்‌ 
வளர்ச்சியும்‌ ஆரோக்கியமும்‌, நல்ல பேச்சால்‌ நட்பும்‌ அமைதியும்‌, 
நல்ல செயல்களால்‌ இன்பமான வாழ்வும்‌ அமைவதுபோல்‌, மாறுபட்ட 
செயல்களால்‌ உடல்நோய்‌, மனநோய்‌, ஆத்மநோய்‌ ஏற்படுகின்றன. 
நம்‌ வினைகளுக்கும்‌, அவைகளின்‌ விளைவாகத்‌ தோன்றும்‌ நோய்களுக்கும்‌ 
உள்ள காரணகாரியத்‌ தொடர்பை நீக்குவதே சிகித்ஸை. மருந்துகளை 
இதற்காகவே பயன்படுத்துகிறோம்‌. ஆனால்‌ அவைகளின்‌ சக்தி கட்டுக்‌ 
கடங்கியது. மருந்தால்‌ தீராத நோயுண்டு. இறைவன்‌ அருளால்‌ 
தீராத நோய்‌ கிடையாது. தீராத நோயெல்லாம்‌ தீர்த்துவைக்க அவன்‌ 
கொண்ட உரு ஸ்ரீ தந்வந்தரி, அவரது வழிபாடு அவரது ஜயந்தி 
யன்று மிகவும்‌ பலன்‌ தரவல்லது. வழிபாட்டிற்குரிய வழி போதிக்க 
ஸ்ரீ தந்வந்தரி பூஜாகல்பம்‌ ஆயுர்வேத ஸேவா ஸமிதி (ஆரோக்கியம்‌) 
வெளியிட்டுள்ளது. தபால்‌ செலவு உள்பட ரூ. 1-25 முன்பணம்‌ 


அனுப்பவும்‌. 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 


ஆரிரியர்‌ : 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத %, 13, நடராஜ சாஸ்திரி 
நிர்வாஹ ஆசிரியர்‌ : 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5. V. ராதாகிருஷ்ண சாஸ்திர. 


வெளியிடுபவர்‌ : ', 5. ஈச்வரன்‌, 1.1.1. 


ஆரோக்கியம்‌ வாசகர்களுக்கு 


ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌. 


Aco No: அடி BUH 


உடை 
ஜி எனன எ: 


ஆடூராக்கியம்‌: 


1974 
அக்டோபர்‌ 


இதழ்‌-10 


ஏாரிர்காளிளார்‌ aT ௭௭௭ | 


அறம்சிபாரு ளின்பமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யாவதா ரோக்கியமே, 


பிரார்த்தனை 


எண்ணான © 
fg எண்கள்‌ என்‌: | 
எரர்‌ கண்‌ என ஈன்‌ 
எண்ண 8 WTA | 
தருணாம்புத ஸுந்தரஸ்‌ ததா த்வம்‌ 
நநு தந்வந்தரிருத்திதோக5ம்புராசே: [ 
அம்ருதம்‌ கலசே வஹன்‌ கராப்யாம்‌ 
அகிலார்த்திம்‌ ஹர மாருதாலயேச | 
அழிவற்ற வாழ்வைப்‌ பெறும்‌ பொருட்டு அன்று தேவர்‌ 
களும்‌, அஸுரர்களும்‌ பாற்கடலைக்‌ கடையும்போது! கார்மேக 
வண்ணனாக இருகைகளிலும்‌ அம்ருதம்‌ நிரம்பிய கலசத்தை 
ஏந்திப்‌ பாற்கடலிலிருந்தும்‌ ஸ்ரீ தந்வந்தரி உருவில்‌ தோன்றிய 
இறைவ ! குருவாயூரப்பா ! அனைவரது எல்லா கஷ்டங்களையும்‌ 


போக்கி அருள்வாயாக! 
_ ஸ்ரீ நாராயணீயம்‌. 


218 ஆரோக்கியம்‌-- 


நோயற்றவன்‌ வென்‌? 


நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌ என்றொரு பழமொழி 
உண்டு. நம்நாடு ஈதந்தரமடைந்தபின்‌ நாட்டின்‌ செல்வம்‌ பலவாறாகப்‌ 
பெருகியுள்ளது. நோயின்மை எனும்‌ செல்வமும்‌ பெருகியிருக்‌ 
றது. நேரயற்றிருக்க, கோய்நிலையில்‌ பெரிதும்‌ உதவும்‌ 
டாக்டர்கள்‌, ஆஸ்பத்திரிகள்‌, மருந்துகள்‌ இவைகள்‌ பெருகிவருவது 
ஒருபுறம்‌, சுகாதார வாழ்வில்‌ உதவும்‌ பாதுகாப்பு நீர்தேக்கங்கள்‌, 
விளயாட்டுமைகானங்கள்‌, பூங்காக்கள்‌ முதலியவைகளும்‌ பெருகி 
வருவது மறுபுறமென நோயற்றிருக்கும்‌ வாய்ப்பிற்கான வசதிகள்‌ 
நம்‌ முன்னோர்கள்‌ காலத்திலிருந்ததைவிட்ப்‌ பலமடங்கு பெருகியிருப்‌ 
பதும்‌ உண்மைதான்‌, ஆனால்‌ வாய்ப்பு வசதிகள்‌ பெருசுப்பெருக 
அதைத்‌ துருபயோகப்படுத்தத்‌ தூண்டும்‌ சூழ்நிலையும்‌ பெருகுகின்‌ றது. 
நோய்‌ வராமல்‌ பாதுகாக்கும்‌ மனப்பான்மை குன்றுமளவிற்கு நோய்‌ 
தீர்க்கும்‌ வசதிகள்‌ பெருகியுள்ளன என்று கூற இடமிருக்கிறது. “நான்‌ 
இந்த அபத்தியத்தைச்‌ செய்யத்தான்‌ செய்வேன்‌; நோய்‌ வந்தால்‌ 
டாக்டர்‌ இருக்கிறார்‌-ஊ௭ச போடுவார்‌'' என்ற குருட்டு தைர்யம்‌ வலுப்‌ 
பட்டுள்ளது. இது *' என்‌ வக்கீல்‌ மிகுந்த திறமைசாலி-ஆகவே நான்‌ 
என்ன குற்றம்‌ செய்தாலும்‌ தப்பவைப்பார்‌ '' என்ற கேடியின்‌ மனப்‌ 
பான்மையை யொத்தது, இந்த கேடி மனப்பான்மை மாறி ஆரோக்‌ 
இயத்திற்குப்‌ பொறுப்பு தாம்தான்‌ என்ற உணர்ச்சி ஏற்பட என்ன 
செய்வது என்பதும்‌ யோசிக்க த தக்கது. 

பிறந்தது முதல்‌ நல்ல செல்வப்பெருக்குள்ள குடும்பத்தில்‌ செல்லப்‌ 
பிள்ளையாக வளர்க்கப்பட்ட சிலசிறுவர்களுக்கு பணத்தின்‌ அருமையோ, 
சுற்றம்‌ - நண்பர்களின்‌ :கூட்டுறவின்‌ அவசியமோ, உலகோடு ஓத்து 
வாழும்‌ சீரிய பண்பின்‌ உயர்வோ புலப்படாமல்‌, தான்தோன்றியாசு 
வாழும்‌ மனப்பான்மை ஏற்படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. அவர்களது சூழ்‌ 
நிலை திடீரென மாறினாலன்றி இம்மனப்பான்மை தடையின்றி நிலைப்‌ 
படக்கூடும்‌. சுகாதார வாழ்வைப்பற்றி இன்று மக்களுக்கு இருக்கும்‌ 
எண்ணமும்‌ அத்தகையதுதான்‌. அவர்கள்‌ வேண்டி ப்‌ பெறவேண்டிய 
உதவி, வலியத்தாமே கிடைக்கும்போது அதை அல௯்ஷியப்படுத்தி 
அவ்வுதவி புரிவது மற்றவர்களது கடமை என்ற எண்ணமே மேலோங்கி 
நிற்கும்‌ நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்‌ காரணமாக நோயின்மைக்கான 
வசதிகள்‌ பெருகியும்‌, அவைகளைப்‌ பயன்படுத்‌ திக்கொள்ள முடியவில்லை. 

நோயற்றிருக்க டாக்டர்களும்‌, ஆஸ்பத்திரிகளும்‌, மருந்துகளும்‌ 
செய்யும்‌ உதவி மட்டும்‌ போதுமா? நூற்றுக்குத்‌ தொன்னூற்றி 
ஒன்பது விகிதம்‌ நோய்க்குக்‌ காரணம்‌, அவன்‌ அவன்‌ சிறிதும்‌ பெரிது 


அக்டோபர்‌--1074 தோயற்றவன்‌ எவன்‌? 219 


மாகச்‌ செய்யும்‌ தவறுகள்காம்‌, இந்தத்‌ தவறுகளைச்‌ செய்யாமல்‌, 
நோயற்றிருக்கக்‌ கூடிய வழிகளை அறிந்து, அதன்படி திடித்தக்துடன்‌ 
நடப்பவனுக்கு நோயே வராது. நோய்‌ தீர்ப்பதற்கான இக்காலத்திய 
வசதிகள்‌ மிகவும்‌ குன்‌ றியிருந்த நம்‌ முன்‌ சந்ததியினர்‌, நோயற்றுத்‌ திட. 
சரீரிகளாய்‌ வாழ்ந்ததற்கு அவர்கள்‌ வகுத்துக்கொண்ட ஆரோக்கிய 
நியமங்களும்‌ அவைகளை அவர்கள்‌ சரியே கடைப்பிடித்து ஒழுகிவந்ததும்‌ 
கான்‌ காரணம்‌, வாழ்க்கையில்‌ முன்னேறுவதற்கான பல சாதனங்‌ 
களில்‌ மிசவும்‌ முக்கியமானது நேர்மையும்‌ கட்டுப்பாடும்தான்‌. சுகா 
காரமும்‌, பொருளாதாரமும்‌ மற்ற வாழ்க்சையாதாரங்களும்‌ சீர்குலை 
யாமலிருக்க உதவுவதும்‌ நேர்மையும்‌ கட்டுப்பாடும்தான்‌. நேர்மை 
யின்மையும்‌, சுட்டுப்பாடின்மையும்‌ ஏதோ ஒரு சிலருக்குச்‌ சிலவேளை 
களில்‌ சிறிதுதான்‌ பயன்பட்டிருக்கக்‌ கூடும்‌, ஆனால்‌ அவைகளின்‌ பின்‌ 
விளைவுகளைத்‌ தொடர்ந்து நோக்கின்‌ நேர்மை இன்மையாலும்‌ சுட்டுப்‌ 
பாடு இன்மையாலும்‌ ஏற்பட்ட தற்காலிக நன்மையைவிட கஷ்டங்‌ 
களே மிகுந்திருப்பதும்‌ புலப்படும்‌, 


சுகாதாரவழியில்‌ நேர்மையையும்‌ சட்டுப்பாட்டையும்‌ பற்றித்‌ 
தெரிவிக்கும்‌ பகுதிகளே ஆரோக்கியப்பகுதிகள்‌ ; சுகாதார வழிகளைக்‌ 
கடைப்பிடிப்பதில்‌ சூழ்நிலயோ, அந்தஸ்தோ , செல்வநிலயோ எதுவும்‌ 
குறிக்கிட விடக்கூடாது. மனமும்‌ உடலும்‌ நோயற்றிருந்தால்தான்‌ 
நற்பண்புகள்‌ நிலைப்பதற்கு இடமுண்டு, நற்பண்புகள்‌ இல்லாத சமு 
தாயம்‌ சமுதாயம்‌ எனக்‌ கூறிக்கொள்ளும்‌ வாய்ப்பையே இழந்துவிடும்‌. 
ஆகவே நோயுற்ற காலத்தில்‌ கடைக்சவேண்டிய வசதிகளைவிட, 
நோயற்ற நிலையைப்‌ பாதுகாக்கக்கூடிய சாதனங்களைப்‌ பெருச்குவதும்‌ 
அவைகளைப்‌ பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ விருப்பத்தை வளர்ப்பதும்‌ 
தான்‌ இன்றைய அவசியத்தேவை. 

“ அநரோக்கியம்‌'' பத்திரிகை இப்பணியிலே இறங்கி பல 
ஆண்டுகள்‌ பூர்த்தியாகிவிட்டன. அடிக்கடி அவ்வழிகளை நினைவிற்குக்‌ 
கொணரும்‌ நோக்கத்துடன்‌ இவ்விதழில்‌ நோயற்ற வாழ்விற்கேற்ற 
சிறந்த நியமங்கள்‌ எவை? என்ற ஒரு கருத்துபற்றிச்‌ சிந்திக்கத்‌ 
தோன்றியதில்‌ வியப்பில்லை. 

நம்நாட்டின்‌ நற்பண்புகளை வளர்க்கக்‌ கையாண்ட உபாயங்களில்‌ 
கதைகளுக்கு முதல்‌ இடமுண்டு, கதைகள்‌ கற்பனையில்‌ உதித்தவையாயு 
மிருக்கலாம்‌. முன்‌ வாழ்ந்த பெரியோர்களின்‌ நற்பண்புமிக்க வாழ்க்‌ 
கைக்‌ குறிப்புகளாகவுமிருக்கலாம்‌. இக்சுதைகள்‌ நற்பண்புகளைப்பற்றிய 
சிந்தனையை மனத்தில்‌ நிறுத்தி, அவைகளைப்‌ பழக்கத்தில்‌ கொணரத்‌ 
தூண்டிவந்தன ; இன்றும்‌ தூண்டி வருகின்றன. ஆகவே சுகாதார 
வாழ்விற்கான நேர்மை- கட்டுப்பாடு பழக்க வழக்கங்களைச்‌ சுருக்க 
மாகச்‌ சொல்லும்‌ ஒரு கதையையே இங்கு தந்து நமது நோக்கத்தை 
திறைவேற்றிக்கொள்ளுவோம்‌. 


220 நோயற்றவன்‌ எவன்‌ ? ஆரோக்கியம்‌-- 


அச்வினி தேவதைகள்‌ எனும்‌ இரட்டையர்‌ தெவர்களுக்கு கவத 
இயர்‌, ஆயுர்வேதத்தை இவ்வுலகில்‌ பரப்பிய மஹரிஷி பரத்வாஜரின்‌ 
குருவான இந்திரனுக்கும்‌ ஆயுர்வேத குரு என்ற பெருமை அவ சளக்கு 
உண்டு, வேதத்திலும்‌ புராணங்களிலும்‌ இவர்கள்‌ நிகழ்த்திய பல 
அற்புத சிகித்ஸைகள்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்தை 
அளிக்கும்‌ தேவதைகள்‌ வரிசைகளில்‌ இருப்பவரானதாலே இந்த இரட்‌ 
டையருக்கும்‌ இத்தேசத்தல்‌ ஆயுர்வேதத்தின்‌ அடிப்படை உண்மைகள்‌ 
எவ்வளவுதூரம்‌ அறியப்பட்டுள்ளன என்பதை அறிய அவா ஒரு சமயம்‌ 
ஏற்பட்டதாம்‌. இருவரும்‌ இரு பறவைகளாக உருமாறி பாரததேச 
மெங்கும்‌ சுற்றி வந்கனராம்‌ பிரசித்திபெற்ற வைத்தியர்கள்‌ இருப்பிட. 
மெல்லாம்‌ சென்று பார்ப்பதும்‌, அவர்கள்‌ செய்யும்‌ ரகித்ஸை முறை 
களைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பதுமாக இருந்தனர்‌ மனத்திற்குள்‌ திருப்தி 
ஏற்பட்டது. ஆனாலும்‌ அடிப்படை உண்மைகளைச்‌ சர்யே அறிந்துள்‌ 
ளனரா என்றொரு சந்தேகம்‌ தோன்றியது. செயல்‌ முறையில்‌ அவர்‌ 
களது பணி சரியே இருந்தாலும்‌ சிகித்ஸையின்‌ லக்ஷ்யம்‌ எது என்பதில்‌ 
அவர்களது கருத்துச்‌ செல்கிறதா என்று பரீக்ஷித்துப்பார்க்க நினைத்‌ 
தனர்‌, வைத்தியர்கள்‌ இருக்குமிடத்திற்குச்‌ சமீபத்திலுள்ள மரத்தில்‌ 
இருந்துகொண்டே வைத்தியர்கள்‌ காதில்‌ விழும்படி கோ(௮)ரச்‌ 
கோ(௮)ருக்‌ என்று ஒலி எழும்பும்‌ (க: எவன்‌ அருக்‌-நோயற்றவன்‌-க: 
அருக்‌-கோருக்‌) பறவையின்‌ குரல்‌ என இதை ஒருவரும்‌ மதிக்கவில்லை 
ஆனாலும்‌ அவர்கள்‌ இந்தப்‌ பரீக்ஷ முறையை மாற்றாமல்‌ நாடெங்கும்‌ 
சூற்றிவந்தனர்‌. கேரள தேசத்தில்‌ வெட்டம்‌ (வடபுரம்‌) என்றோர்‌ 
ஊர்‌. அங்குள்ள வைத்தியர்‌ வீட்டின்‌ பக்கத்தில்‌ மரத்தில்‌ இருந்து 
கொண்டு : கோருக்‌ ' * கோருக்‌ ' என்று சப்தித்தனர்‌. அந்த வைத்யர்‌ 
இதைக்‌ கேட்டதும்‌ சிறிது திகைத்தார்‌ ; ஓலி எங்கிருந்து வந்ததென்‌ 
பதை ஊகித்துக்கொண்டார்‌. நோயற்றவன்‌ எவன்‌ ? நோய்வராமல்‌ 
இருக்கக்‌ கூடியவன்‌ எவன்‌ ? எவ்விதமிருந்தால்‌ நோய்‌ அணுகாது ? 
வைத்யனிடம்‌ கேட்கக்கூடிய மிகச்‌ சிறந்த கேள்வி. சிகித்ஸா சாஸ்‌ 
திரத்தின்‌ லகஷயமே நோயற்ற வாழ்வு வாழ வழி அமைத்துக்கொடுப்‌ 
பதுதானே. இதையே இந்தப்‌ பறவைகளும்‌ கேட்கின்றன. வைத்தி 
யரும்‌ இந்த லக்ஷ்யத்தை உணர்ந்தே சிகித்ஸை புரிபவரானதால்‌ 
பதிலும்‌ உடனே வந்துவிட்டது. 


காலே ஹித மிதபோஷீ க்ருத சங்ரெமண: ரெமேண வாமசய: 
அவித்ருத மூத்ரபுர்ஷ: ஸ்திரீஷு ஜிதாத்மா ச ஸோருக்‌. 


ஸோருக்‌:--ஸ? அருக்‌; அவன்தான்‌ நோயற்றிருக்க முடியும்‌. 
எவன்‌ ? சரியான காலத்தில்‌ தனக்கு ஹிதமானதும்‌ தன்‌ இரைப்பை 
யின்‌ அளவிற்கேற்றபடியும்‌ உள்ள உணவை ஏற்பவனும்‌, சாப்பீட்டதும்‌ 
தன்‌ சக்தியை உணர்ந்து அதற்கேற்ப நடை கொள்பவனும்‌, இடது 
புறமாக ஒறுக்களித்துப்‌ படுத்துத்‌ தரங்குபவனும்‌, மல மூத்திரங்களின்‌ 


அக்டோபர்‌....1974 நோயற்றவன்‌ எவன்‌? 221 


இயற்கை வேசுங்களை (வேறு அலுவல்சளில்‌ ஈடுபடுவகுற்கென) அடக்‌ 
காமல்‌ உரிய காலத்தில்‌ வெளியேற்றுபவனும்‌, சிற்றின்ப விஷயத்தில்‌ 
தன்னடக்கம்‌ உள்ளவனும்தான்‌ நோயற்றிருப்பான்‌ என்பதே வைத்ய! 
அளித்த பதில்‌. 


வாழ்க்கை முறையில்‌ மிக முக்கியத்துவம்‌ பெற்ற சில விஷயங்‌ 
களில்‌ இருக்கவேண்டிய கட்டுப்பாடுகள்‌ அனைத்தையும்‌ தொகுத்துத்‌ 
தரும்‌ இந்த பதில்‌ அச்வினி தேவதைக்கு மிசுவும்‌ பிடித்துவிட்டது. 
பறவை உருவைவிட்டு இரு சீடர்களாக வேஷம்‌ பூண்டு அந்த வைத்தி 
யருக்கே சிகித்ஸா ரஹஸ்யங்களைக்‌ காண்பித்துக்‌ கடைசியில்‌ சுய 
உருவைக்‌ காட்டி குரு தக்ஷிணையாக வைத்ய சாஸ்திர நூல்‌ ஒன்றையும்‌ 
தந்து சென்றனர்‌, இதுதான்‌ கதை. 


[அஷ்ட வைத்தியர்கள்‌ என கேரள தேசத்தில்‌ பிரசித்திபெற்ற 
எட்டு வைத்தியக்‌ குடும்பங்களில்‌ ஒரு குடும்பத்தைப்பற்றிய கதை இது: 
அந்த வம்சத்தில்‌ தோன்றியவரான பரமேச்வர வைத்தியர்‌ என்பவர்‌ 
அஷ்டாங்க ஹ்ருதயம்‌ என்ற ஆயுர்வேத நூலுக்கு விரிவான உரை 
எழுதியுள்ளார்‌ ] 


xX 


ஜை க 0009090௮0௦ 98௮) 
நியூ லக்ஷ்மீ டிஸ்பென்ஸரி 


(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை, 
Ko 
குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 
சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌. 
வைத்யர்‌ 


N. வைத்யநாதன்‌, 8. 11.1. 


கிக்கை SEDER AEE AE 


AEDES ELRERIEIRS 
AEA ELEN 


ட்‌] 
ட்‌] 
|] 


ஆரோக்கியம்‌ 


From Ayurveda to Modern Medicine 


(M. BOROVIK, Moscow) 


Over 2,000 years ago the celebrated Greek scientist 
Ilippocrates said that wisdom Jay in the ability to com- 
prehend all that was created by nature. 


The Soviet psychologist Yuri Nikolayev, Doctor of 
Medicine, chose these words as a motto for his book 
entitled Fasting For Health. 


At first glance, the title of the book may appear a bit 
unusual. For centuries man has been combating hunger 
as his most malignant enemy. Till this day, in many parts 
of the world adults and children die of starvation; they 
lack essential foods. 


However, here is a man of vast experience who claims 
to bring about complete cure of mental diseases by sub- 
jecting them to a course of treatment,based on fasting. 
The professor is never tired of 1epeating: “ He who wants 
to understand the fundamental principles of my method 
of treatment must read lyurveda.” 


Let us, however, start from the beginning. 


As one enters Prof. Nikolayev’s apartment in Mos- 


cow, one is immediately attracted by three big busts on 
the bookshelf. ச 


Two of them are easily recognisable :— Leo Tolstoy 
and Mahatma Gandhi. But the third puzzled me. It 
turned out to be the bust of Swami Vivekananda. 


However, what do these men have to do with the 
Soviet doctor of medicine? A great deal. Yuri Nikolayev 


அக்டோபர்‌--1074 Krom Ayurveda... 223 


was born into the family of a village doctor, who adored 
Leo Tolstoy.  Nikolayev, like his father, followed much of 
Tolstoy’s teachings. 


For instance, from his early childhood right down to 
the present day Nikolayev has been a confirmed vegeta 
tian. Moreover, under his influence his wife and children 
have also taken to vegetarianism. 


Vegetarian :—0On becoming a vegetarian, the young 
doctor started taking interest in the literature on food 
habits. He got some Indian books on the subject, inclu- 
ding one on Ayurveda. 


A thorough study of these books led him to Indian 
philosophy, and to Mahatma Gandhi and Swami 
Vivekananda. 


“This is the way India came into my life,” said 
Prof. Nikolayev. “The day I visited that country was 
one of the happiest in my life.’’ 


When Prof. Nikolayev came to India he was already 
a leading physician in the treatment of mental disorders. 
Thousands of people whom he had cured kept sending 
letters to him from all over the Soviet Union. 


Prof. Nikolayev was happy to share his experience 
with his Indian counterparts while always emphasising how 
much he had gained from reading ancient Indian books on 
medicine. He pointed out that this basic method of 
treatment involving total abstinence {from food came from 
Ayurveda. 


Here 15 the method developed by Prof. Nikolayev. 


On coming (௦ his hospital, a patient first of all under- 
goes a thorough. medical check-up, including an electro- 


224 Prom Ayurveda...... ஆரோக்கியம்‌ 


cardiogram, records of blood-pressure, pulses and weight. 
Then all the doctors have a talk with the patient jointly to 
prescribe the length of the period of fasting which usually 
lasts from 23 to 30 days. 


In this manner each patient is psychologically prepi- 
red for a period of abstinence from food. 


During this period patients are given a daily bath and 
a thorough massage. Besides, they take a long stroll 
every day.  Itqually important is the fact that in the time 
lett after sleep, treatment and walk, patients are encoura- 
ged to do something useful (work therapy), They are also 
seen reading, playing games and even dancing to the tune 
of music. 


Throughout their treatment patients are given nothing 
except sweetbrier-water, mineral and pure water. 


No matter how successful the results of this kind of 
treatment, Prof. Nikolayev always emphasises that treat- 
ment by fasting must necessarily be carried on under 
careful medical supervision. One should never resort to it 
on one’s own. 


During his 25 years of practice Prof Nikolayev has 
treated over 7,000 cases. 


The case histories inevitably bring back the title of 
Nikolayev’s book Fasting For Health. Thousands of 
people who are at present engaged in useful activities owe 
their health to this man and to Ayurveda— (Bulletin of 


the Information Department of the USSR Embassy, 
29—4—1974). 


x 


அக்மீடாபர்‌-.. 1974 கில்‌ 


ஆசாரக்கோவை 


ஒழுக்கம்‌ பிழையாதவர்‌ அடையும்‌ உறுதி 


பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம்‌ வனப்பு 
மிலக்கிழுமை மிக்குற்றம்‌ கல்விநோ யின்மை 
இலக்கணத்தா லிவ்வெட்டு மெய்துப என்றும்‌ 


ஓழுக்கம்‌ பிழையா தவர்‌, (2) 


கருக்கு - முந்திய கோவையில்‌ கூறப்பட்டுள்ள நன்றியறிதல்‌ 
பொறுமை முதலிய எட்டுவித ஒழுக்கங்களை -ஸதாசாரங்களை - தவரு 
மல்‌ எப்பொழுதும்‌ அநுஷ்டானம்‌ செய்து கொண்டிருப்பவர்கள்‌, இம்‌ 
மையிலும்‌ மறுமையிலும்‌ உறுதியாக அடையும்‌ பயன்கள்‌ எட்டுவிதம்‌:- 


இம்மையில்‌ - நெடுவரற்க் க -— மனிதரின்‌ ஆயுள்காலம்‌ நூறு 
வருஷம்‌ என்ற முதுமொழிக்கிணங்க. வெகு நீண்ட காலம்‌ ஜீவித்திறாத்‌ 
தல்‌. செல்வம்‌ - பொருளில்லார்க்கு இவ்வுலகில்‌ இன்பமேது? துன்ப 
வாழ்வே. இந்த இன்னலுக்கிடமின்‌ றி, பணம்‌ வீடு முதலிய ஸம்பத்‌ 
துகள்‌. நிலக்கிழமை-- பணம்‌ வீடுகளுடன்‌ தன்‌ குடும்பத்தினரின்‌ 
போஷணைக்கும்‌, சுற்றத்தினர்சளுக்‌ கெல்லாம்‌ அளிக்கவும்‌ செளகரிய 
மாக நிரம்ப செழிப்பான உணவு நிலங்கள்‌. வன ம்பு - வசீகரமான 
உடல்‌ அழகு. கல்வி - வித்யைகள்‌. மீக்கூற்றம்‌ -- கற்றறிந்த 
ஞான விஞ்ஞானங்களை அழகாய்‌ தெளிவுற எடுத்துக்கூறும்‌ மேதை 
வாக்குத்திறமை. நேரயின்மை- கல்வி சுற்சு, தர்மம்‌ அநுஷ்டிக்ச, 
பொருள்‌ தேட, இன்பம்‌ அநுபவிக்க மிகவும்‌ அத்யாவசியமான, 
மனதிலும்‌ உடலிலும்‌ எவ்வித நோயுமில்லாத பூர்ண ஆரோச்கியம்‌. 
பிறப்‌.பு-- இப்பிறவியில்‌ எந்த குலத்தில்‌ பாலில்‌ பிறந்திருந்தாலும்‌, 
தனது சுதர்மத்தை அநுஷ்டித்துக்கொண்டு, முதல்‌;கோவையில்‌ கூறிய 
ஆசார வித்துக்களைக்‌ கடைப்பிடிப்பவர்‌ இம்மையில்‌ நெடு வாழ்க்கை 
முதலிய பெருமைகளைப்‌ பெறுவதுடன்‌ மறுபிறவியில்‌ சிறந்த தார்மீக 
குலத்தில்‌ பிறப்பது உறுதி, 


தட்சிணை முதலிய தவருது நடத்தல்‌ 


தக்கணை வேள்வி தவங்கல்வி யிந்நான்கும்‌ 
முப்பா லொழுக்கனாற்‌ காத்துய்க்க--உய்க்காக்கால்‌ 
எப்பாலு மாகா கெடும்‌. (3) 


கருத்து-தக்கணா - தனக்குத்‌ தனிமையில்‌ அல்லது பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ சீடர்களுக்கு கல்வி கற்பிக்கும்‌ ஆசிரியருக்கு உசிதமான 


226 ஆசாரக்கோவை ஆரோக்கியம்‌ 


குருதாஷிணையை தவணை காலந்தவறாது அளித்தல்‌. வேள்வி - ஆசிரம 
வர்ணங்களுக்குரிய ஹோமாதி சுருமங்களை முறைப்படி அத ற்குரிய 
காலத்தில்‌ அநுஷ்டித்தல்‌, குவம்‌-தயனம்‌ முதலிய ஞானக்கருவிகள்‌ , 
கரம்‌ முதலிய கருமக்கருவிசள்‌ , இவைகளை ஊக்குவிக்கும்‌ உட்கருவியா ன 
மனம்‌ இவைச&ா, அதன்‌ போக்கில்‌ போகவிடாதபடிக்கு புக்‌ தியினால்‌ 
வசப்படுத்தி, எந்த ஓரு லக்ஷியத்தை அடைய விருப்பமோ அதிலேயே, 
மற்ற எதையும்‌ சிந்தியாமல்‌ சித்தத்தை ஈடுபடுத்துவது தவம்‌, 
எதையும்‌ நிறைவேற்றவள்லது தவம்‌, கல்வி-- வித்தியாப்பியாசம்‌. 
இந்நான்்‌இனையும்‌, முப்பால்‌ ஒழுக்கினால்‌--மனம்‌ வாக்கு சரீரம்‌ 
மூன்றினுடையவும்‌ சிரத்தை பக்தியுடன்‌, மேலும்‌, முப்பால்‌ 
ஒழுக்கினால்‌ - சாஸ்திரமுறைப்படி அறம்‌ பொருள்‌ சிறு-பேரின்பம்‌ 
இம்மூன்றையும்‌ பெறுவதற்குள்ள நெறிகளினால்‌ மேலும்‌ முப்பால்‌ 
அந்தந்த காலந்தவறாமலும்‌ சாஸ்திரப்படியும்‌, ஸம்பிரதாயப்படியும்‌, 
காக்துய்க்க - பாதுகாத்து நடத்துக. (முப்பால்‌ ஓழுக்கினால்‌ என்ற 
வாக்கியத்திற்கு மூன்று வரிசையுள்ள மூன்றுவித நெறிகளினால்‌ என்று 
பொருளும்‌ பொருந்தும்‌.) 


உய்க்காக்கால்‌ எப்பாலும்‌ ஆகா கெடும்‌ -- குருதக்ஷிணை, 
யாகம்‌, தவம்‌, கல்வி இந்நான்கும்‌ அவைகளுக்குரிய ஒழுக்கங்களுடன்‌ 
அறுஷ்டிக்கப்பட்டால்தான்‌. இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ நற்பலன்‌ 
களை அளிக்கும்‌, சாஸ்திரீயமான ஒழுக்க மின்றி, தனக்குத்‌ தோன்று 
இறபடி. அகந்தையுடன்‌ செய்தால்‌, எப்பாலும்‌ - எவ்வுலகத்தின்‌ 
கண்ணும்‌ பயனற்றவையாகும்‌. சேடுகளே விளையும்‌. 

2-வது 44-வது கோவைகள்‌ ஓமுக்கத்தின்‌ மகத்துவத்தை 
உபதேிப்பவை. 


x 


அறிவும்‌ பண்பும்‌ 


அறிவுடன்‌ பண்பும்‌ உன்னிடம்‌ இடம்‌ பெறவேண்டும்‌. அறிவு 
மூளையைச்‌ சேர்ந்தது. பண்பு இதயத்தைச்‌ சார்ந்தது. அறிவுடையார்‌ 
சிலர்‌. பண்புடையார்‌ மிகச்‌ சிலர்‌. அறிவால்‌ பண்பு அழிந்துவிட 
இடம்‌ தரக்கூடாது. அறிவுடைய பலரிடம்‌ பண்பைக்‌ காணமுடிவதில்லை. 
பண்புள்ளவர்களிடம்‌ பெரும்பாலும்‌ அறிவைக்‌ காண்கிறோம்‌. அறிவு 
நெருப்பைப்‌ போன்றது. பண்பு குளிர்ந்த நீரைப்‌ போன்றது. அறிவை 
ஆதாரமாகக்‌ கொண்டு பண்பை வளர்க்க முற்பட்டால்‌, பண்பு இடம்‌ 
பெறாது ஆவியாக மறைந்து விடும்‌. பண்பை ஆதாரமாகக்‌ கொண்டு 
அறிவை வளர்த்துக்கொள்‌. இதமான வென்னீர்போல்‌ உடலுக்கும்‌ 
மனத்திற்கும்‌ அமைதி தரும்‌. 


அக்டோபா்‌--1974 227 


புதை பிடிப்பவர்கட்ரு அதித அளவு 
வைட்டமின்‌ “ஸி' தேவை 


டாக்டர்‌ எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌, எம்‌.ஏ., பிஎச்‌.டி., விசாத்‌, ரீடர்‌, 
உயிரியல்‌ இரசாயனப்‌ பிரிவு, ஜிப்மர்‌ மருத்துவ உயர்படிப்பு 
ஆராய்ச்சி நிறுவனம்‌, பாண்டிச்சேரி-0. 


புகை பிடித்தலால்‌, நுரையீரல்‌ புற்றுநோய்‌, ளிஷவாயுவான 
கார்பன்‌ மானாக்ஸைட்‌ இரத்தத்துடன்‌ கலத்தல்‌, உறுப்புகளில்‌ காட்மி- 
யம்‌ (Cami) தங்குதல்‌ முதலிய கேடுகள்‌ ஏற்படுகின்றன. இதைத்‌ 
தவிர பெரிய தமனிகளின்‌ (௨166) சுவர்‌ தடித்து இரத்தக்‌ குழாயின்‌ 
உட்பக்கம்‌ குறுகி இரத்த ஓட்டம்‌ தடைபட்டு இருதய நோயும்‌ ஏற்பட 
லாம்‌. இந்த இருதய நோய்க்குக்‌ காரணம்‌ புகை பிடித்தலால்‌ ஏற்படும்‌ 
வைட்டமின்‌ “ஸி' குறைவுதான்‌ என்று சமீபத்திய ஆராய்ச்சி கண்டிருக்‌ 
கிறது. புகை பிடிப்பவர்கள்‌ இரத்தத்திலும்‌ உறுப்புக்களிலும்‌ வழக்க 
மாக இருக்கவேண்டிய அளவைவிட வைட்டமின்‌ *ஸி' குறைவாக 
இருக்கிறது (American Journal of Clinical Nutrition, 1970) லோ என்‌ 
பவரின்‌ கருத்துப்படி புகை பிடிப்பவர்களில்‌ ஏற்படும்‌ இருதய நோய்க்கு 
வைட்டமின்‌ “ஸி' குறைவுதான்‌ மூலகாரணம்‌ (1,௨௦௨, ஜூலை 21, 
1973, Lancet, பிப்ரவரி 26, 1972). 


உடம்பில்‌ நெடுநாளைய வைட்டமின்‌ “ஸி' குறைவு ஏற்படுமாயின்‌ 
அதனால்‌ இரத்தத்தில்‌ கொலஸ்டிராலும்‌ (Cholesterol1), ஏனைய சில 
கொழுப்புப்‌ பொருள்களும்‌ (115145) அதிகரிக்கின்றன. இவைகள்‌ 
அதிகரித்தால்‌ சில பெரிய இரத்த நாளங்களின்‌ சுவர்கள்‌ தடித்து 
குழாய்களின்‌ விட்டம்‌ குறுகும்‌ (atherosclerosis) என்பது மருத்துவர்‌ 
கள்‌ பல காலமாக அறிந்த உண்மை. உடலில்‌ வைட்டமின்‌ “ஸி” 
குறைவாக உள்ளவர்கட்கு அந்த வைட்டமினைக்‌ கொடுத்தால்‌ அவர்‌ 
கள்‌ இரத்தத்திலுள்ள அதிக அளவு கொலஸ்டிரால்‌ குறைந்துவிடு 
கிறது. 40 வயதிற்குக்‌ குறைவாக உள்ள சில புகை பிடிப்பவர்கள்‌ 
இரத்தத்தில்‌ கொலஸ்டிரால்‌ அதிக அளவில்‌ இருக்கிறது. 


சோதனைச்சாலையில்‌ உபயோகப்படுத்தப்படும்‌ மிருகங்களுக்கு 
வேண்டிய அளவு வைட்டமின்‌ “ஸி” கொடுப்பதால்‌ அவைகட்கு இரத்‌ 
தக்‌ குழாய்‌ தடிப்பு ஏற்படுவதில்லை என்று ரஷிய ஆராய்ச்சியாளர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. மேலும்‌ இரத்தக்‌ குழாய்‌ குறுகி இருதயத்திற்கு 
இரத்தம்‌ குறைவாகச்‌ செல்லும்‌ [5chaemic Heart 19. ease என்னும்‌ 
நோய்‌ வைட்டமின்‌ “ஸி'யை ஒருவர்‌ தகுந்த அளவு உட்கொண்டால்‌ 
அவருக்கு ஏற்படுகிறதில்லை. லோ என்பவரும்‌ வில்சன்‌ என்பவரும்‌ 


228 புகை பிடிப்பவர்கட்கு..... ச ஆரோக்கியம்‌ 


நாள்தோறும்‌ நாம்‌ அதிக அளவு வைட்டமின்‌ *ஸி' உட்கொ ல்‌ 
இரத்தம்‌ சிறிது கட்டிப்போய்‌ ஏற்படும்‌ ஒரு நோயும்‌ எற்பட ஈது 
என்கிறார்கள்‌. ஸ்பிட்டில்‌ என்பவரும்‌ இதை உறுதிப்‌! டுத்துகிறார்‌ ்‌ 
யார்க்ஷயரில்‌ உள்ள பிண்டர்பீல்ட்ஸ்‌ ஆஸ்பத்திரியில்‌ கடந்த 7 வருடங்‌ 
களாக ஒவ்வொரு நோயாளிக்கும்‌ தினம்‌ 1 கிராம்‌ வைட்டமின்‌ “ஸி 
வழக்கமாகக்‌ கொடுத்து வருவதால்‌ ஒருவருக்குக்கூட இரத்தம்‌ கட்டி 
ஏற்படும்‌ லற உவம பிரமா. ஏற்படவில்லையாம்‌. இருமுறை 
நோபல்‌ பரிசு பெற்ற 11008 Pவயiறழ என்பவர்‌, நாம்‌ தினம்‌ 2 முதல்‌ 
3 கிராம்‌ வைட்டமின்‌ *ஸி' உட்கொண்டால்‌ நமக்கு ஜலதோஷம்‌ 
வராது என்கிறார்‌. இதை ளில்சனும்‌ லோவும்‌ சமீபத்தில்‌ ஆமோதித்‌ 
திருக்கிறார்கள்‌ (1, ஆகஸ்டு 73). இதைத்தவிர வைட்டமின்‌ “ஸி” 
புற்றுநோய்‌, சர்க்கரை வியாதி, சில இரத்த சோகைகள்‌, தோல்‌ 
வியாதிகள்‌ இவைகளைக்‌ குணப்படுத்தவும்‌ உதவலாம்‌ என்று கூறப்படு 
கிறது. புகை பிடித்தலால்‌ ஏற்படும்‌ *காட்மியம்‌' உறுப்புக்களில்‌ 
தங்குவதை வைடமின்‌ “ஸி' சரிசெய்கிறது. 


இதுவரை நாவுனல்‌ ரிசர்ச்‌ கெளன்சில்‌ (National Research 
Council) சிபார்சின்படி நாள்தோறும்‌ சுமார்‌ 60 மில்லிகிராம்‌ வைட்ட 
மின்‌ “ஸி' உட்கொண்டால்‌ போதும்‌ என நாம்‌ நினைத்திருந்தோம்‌. 
அனால்‌ தற்போது பல ஆராய்ச்சியாளர்கள்‌ கருத்துப்படி இந்த அளவு 
வைட்டமின்‌ “ஸி' :*ஸ்கர்வி'' என்ற நோயை குணப்படுத்த மட்டும்‌ 
நான்‌ போதுமாம்‌. இந்த வைட்டமினது ஏனைய நல்ல குணங்கள்‌ 
நமக்கு ஏற்படவேண்டுமாயின்‌ நாள்தோறும்‌ அதிக அளவு வைட்டமின்‌ 
“ஸி” நமக்குத்‌ தேவை. 51006 கருத்துப்படி 1 கிராம்‌; பாலிங்படி 
2 அல்லது 8 கிராம்‌; டெக்ஸாஸ்‌ பல்கலைக்‌ கழகத்தைச்‌ சேர்ந்த லம 
14 ஸூ - படி 8 கிராமுக்கு அதிகமாகவே பாளிக்கவேண்டும்‌. ஆகவே 
புகை பிடிக்கும்‌ வழக்கமில்லாதவர்களுக்கே அதிக அளவு வைட்டமின்‌ 
*ஸி' தேவை என வற்புறுத்தப்படும்‌ இக்காலத்தில்‌, புகை பிடிப்பவர்‌ 
கள்‌, அதுவும்‌ புகை பிடிப்பதால்‌ இரத்தத்திலும்‌ உடல்‌ உறுப்புக்களி 
லும்‌, வைட்டமின்‌ “ஸி” குறைவு உள்ளவர்கள்‌, அதிக அளவு வைட்ட 
மின்‌ “ஸி'யை நாள்தோறும்‌ உட்கொள்ளவேண்டும்‌ என்று கூறச்‌ 
சிறிதும்‌ தேவையில்லை. 


மேலும்‌ நாம்‌ ஆஸ்பத்திரிகளிலிருந்து மாத்திரைகள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு வரும்‌ பலரைக்‌ கவனித்தால்‌ நோயை குணப்படுத்துவதற்‌ 
கான மாத்திரைகளைவிட வைட்டமின்‌ “ஸி' மாத்திரைகளையே அதிக 
அளவில்‌ கொண்டுவருவார்கள்‌. இதற்குக்‌ காரணம்‌ பல நோய்களிலும்‌ 
காய்ச்சல்‌, ஸ்டெரஸ்‌ (௨) இவைகளிலும்‌ உடலினின்று அதிக 
அளவு வைட்டமின்‌ “ஸி£ூயை இழக்க நேரிடுகிறது. அதைச்‌ சரிக்‌ 
கட்டவே நோயாளிகள்‌ அதிக அளவு வைட்டமின்‌ “ஸி” உட்கொள்ள 
வேண்டும்‌. 


அக்டோபர்‌--1974 புகை பிடிப்பவர்கட்கு...... 229 


இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌ எல்லோருமே கூடியவரை அதிகப்படி 
வைட்டமின்‌ “ஸி” மாத்திரைகளையோ அல்லது வைட்டமின்‌ *ஸி' 
உள்ள காய்கறி பழங்களையே நாள்தோறும்‌ சாப்பிடவேண்டும்‌ என்‌ 
பதே. அழுவும்‌ குறிப்பாக புகை பிடிப்பவர்கள்‌ மிக விழிப்புடன்‌ 
இருக்கவேண்டும்‌. புகை பிடிக்காமலே இருப்பது மிக நல்லது. மன 
தைக்‌ கட்டுப்படுத்த முடியாவிட்டால்‌, புகை பிடிப்பவர்கள்‌ கட்டாய 
மாக அதிக அளவு வைட்டமின்‌ “ஸி” சாப்பிடவேண்டும்‌. நாள்தோறும்‌ 
2, 8 (500 மில்லிகிராம்‌) வைட்டமின்‌ “ஸி' மாத்திரைகள்‌ விழுங்குவது 
சிரமமில்லாத ஒரு செயல்‌. அல்லது அதிகமாக பச்சைக்‌ காய்கறிகள்‌, 
கீரைகள்‌, பழங்கள்‌ உட்கொள்ளவேண்டும்‌. அதற்கு காலிப்ளவர்‌, 
முட்டைக்கோஸ்‌ இவைகள்தான்‌ வாங்கவேண்டும்‌ என்பதில்லை. 
முருங்கை இலையில்‌, அதே நிறை காலிப்ளவர்‌ அல்லது முட்டைக்கோ 
ஸைவிட அதிக அளவு வைட்டமின்‌ *ஸி' உண்டு. பழங்களில்‌ ஆரஞ்சுப்‌ 
பழம்‌, டொமாடோ விலை அதிகமாகக்‌ கருதப்பட்டால்‌ ஜனதாப்‌ பழங்‌ 
கள்‌ என்று கூறப்படும்‌ கொய்யாப்பழங்களை உபயோகிக்கலாம்‌. 
கொய்யாப்பழங்களில்‌ அதே எடை ஆரஞ்சு, டொமாடோப்‌ பழங்களை 
விட அதிக அளவு வைட்டமின்‌ “ஸி” இருக்கிறது. தவிர நெல்லிக்கனி 
களிலும்‌ மிக அதிக அளவில்‌ இந்த வைட்டமின்‌ இருக்கிறது. அதனால்‌ 
தானோ என்னவோ ஆயுர்வேதத்தில்‌ இந்த ஆமலகத்திற்கு (நெல்லிக்‌ 
கனிக்கு) மிகச்‌ சிறந்த ஸ்தானம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம்‌ 
தெரிந்தோ தெரியாமலோ நம்‌ முன்னோர்கள்‌ இவைகளை எல்லாம்‌ 
உட்கொண்டு செல்வத்துட்‌ செல்வமான நோயற்ற வாழ்வுடனும்‌ 
ஆரோக்கியத்துடனும்‌ திகழ்ந்தார்கள்‌ என்பது கூறாமலே விளங்கும்‌. 


x 


பீராத்தனையும்‌ ஒரு சிசித்ஸையே 


பிரார்த்தனையும்‌ நம்பிக்கையும்‌ உண்ணும்‌ உணவைப்‌ போல, 
வெயில்‌ குளிர்‌ முதலியவைகளில்‌ அடிபடுவதைப்போல, நேரிடையாக 
உடற்கூற்றிலும்‌ செயலிலும்‌ மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. இது 
மனப்பிரமையல்ல. ஒருவனுக்கு கோபமோ தாபமோ அளவிற்கு 
மீறி ஏற்படும்போது உடலில்‌ அளவுக்குமீறிப்‌ பித்தம்‌ அதிகமாவதைக்‌ 
காண்கிறோம்‌. நவீன விஞ்ஞான ரீதியில்‌ ரத்தத்தில்‌ அட்ரினலின்‌ சுரப்பு 
அதிகமாகிறதென்பர்‌. இதேமாதிரி பிரார்த்தனையும்‌ தெய்வ நம்பிக்‌ 
கையும்‌ உடலில்‌ கபலக்ஷணமான தைரியத்தை அளித்து பித்த அதிகத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்துகின்றன. நவீன விஞ்ஞானரீதியில்‌ அட்ரினலின்‌ 
சுரப்பு அதிகம்‌ ரத்தத்தில்‌ கலக்காமல்‌ கட்டுப்படுத்துகிறதெனலாம்‌. 


230 ஆரோக்கியம்‌ 


கேன்‌ (மது) - 2 


தேனை உற்பத்திசெய்யும்‌ ஈக்களுடைடைய பேதங்களினால்‌ 
தேனில்‌ ஏற்படும்‌ விசேஷங்கள்‌ :-இந்தத்‌ தேன்‌ இந்த ஈக்சளினால்‌ 
உண்டாக்கப்பட்டது என்று அதன்‌ ரூபத்திலிருந்தும்‌, சுவையிலிருந்தும்‌ 
பலவிதத்‌ தேனில்‌ பழக்கம்‌ நிரம்ப உள்ளவர்களுக்கு ஓரளவு சுமாராய்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌ இதைக்‌ சண்டுபிடிக்க தனி ரசாயன பரிக்ஷை 
இதுவரையில்‌ ஏற்பட்டிருப்பதாகத்‌ தெரியவில்லை. தேனைச்‌ சேகரிக்கும்‌ 
தொழிலாளிகளான மலைவாசிகள்‌ இந்தத்‌ தேன்‌ இந்தவித ஈக்களினால்‌, 
இந்த புஷ்ப விசேஷங்களிலிருந்து இந்த ௬ துவில்‌ சேகரிக்கப்பட்‌ 
டுள்ளது. இது புதியத்‌ தேன்‌, இது இவ்வளவு காலம்‌ பழகியது என்ற 
அம்சங்களை தேனைப்பார்த்தும்‌, சுவைத்தும்‌ அநேகமாய்‌ தீர்மானித்து 
விடுகின்றனர்‌. 


1. புத்கிகா-- எனப்படும்‌ தேனி உருவத்தில்‌ பெரிது. கருமை- 
சிவப்பு-மஞ்சள்‌ மூன்றும்‌ கலந்துள்ள பிங்கள வர்ணம்‌'' என்று 
வழங்கும்‌ நிறமுள்ளது இந்த ஈ மரத்தின்‌ பெரிய பொந்துகளில்‌ வட்ட. 
மான பெரிய தேன்‌ அடைகளைக்கட்டும்‌,. இது உண்டாக்கியத்‌ தேன்‌- 
** பெளத்திகம்‌ '' எனப்படும்‌. நெய்போல்‌ தோற்றமுள்ளது இந்த 
ஈயின்‌ வாயில்‌ சிறிது விஷமுள்ளது. இது கடித்தால்‌ விஷம்‌. விஷ 
புஷ்பங்களிலிருந்தும்‌ ரஸத்தை உறிஞ்சுகிறது. அதனால்‌ இதன்‌ தேன்‌ 
சாப்பிடுபவனுக்கு தீவ்ர விஷம்போல்‌ கெடுதி செய்யாவிட்டாலும்‌ 
உஷ்ண வீர்யமாகும்‌. அதிக வறட்சி செய்யும்‌. எரிச்சலுடன்‌ சிறிது 
மயக்கமும்‌ தரும்‌. குணத்தில்‌ நல்ல லேகனம்‌. குடல்‌ தாது ரக்தநாளங்‌ 
களில்‌ சேரும்‌ மலத்தையும்‌ பசையடைப்பையும்‌ சுறண்டி த்தள்ளிவிடும்‌. 
வாதரச்தம்‌ நோயிலும்‌, பித்தப்பிரகிருதி சரீரிகளுக்கும்‌ இத்தேன்‌ 
அபத்தியம்‌. தொந்திரவு அதிகமாகலாம்‌. பொதுவாய்‌ தேன்‌ வகை 
களுக்குள்‌ பெளத்திகம்‌ தேன்‌ மட்டமானது. தனியாகச்‌ சாப்பிடத்‌ 
தக்கதல்ல. மற்றத்‌ தேன்களுடன்‌ கலந்தால்‌ குற்றமிராது. 

2. பிரமரம்‌--பிரசித்தமான பெரிய வண்டுப்‌ பூச்சியின்‌ உருவம்‌ 
நிறம்போல்‌, ஆனால்‌ வண்டைவிட சிறிதாய்‌ உள்ளத்‌ தேனி, பிரமரம்‌. 
பெரிய வண்டும்‌ தேனை உண்டாக்குகிறது. ஆனால்‌ அதன்‌ அடையோ 
சிறியது. தேனும்‌ அல்பம்‌. சிறுரக வஸ்டுத்‌ தேனீதான்‌ பெரிய அடை 
யைக்‌ கட்டுகிறது. அதிக அளவுத்‌ தேனைச்‌ சேகரம்‌ செய்கிறது. இது 
செய்யும்‌ தேனுக்குப்‌ ““ பிரரமரம்‌ '” என்று பெயர்‌. இதில்‌ பிசுக்கு 
கனம்‌ அதிகம்‌. மிகுந்த இனிப்புச்‌ சுவை கூடியது. இக்காரணத்தினால்‌ 
குரு-ஜீர்ணம்‌ சீக்கிரம்‌ ஆகாது. ஆனால்‌ நல்ல புஷ்டிகரமானது. 


3. க்ஷுத்ரர-- எனப்படும்‌ மதுசுரம்‌ இரண்டாவது இனம்‌ பிரமரத்‌ 
தைப்‌ பார்க்கிலும்‌ சிறியது. பழுப்பு செம்பட்டைக்‌ கலந்த கபில 


அக்டோபர்‌--1074 தேன்‌ (மது) - 2 241 


வர்ணங்கொண்டது இதிலிருந்து வரும்‌ மது “ெவளக்கிரம்‌ '” எனப்‌ 
படும்‌ இரு சீதவீர்யமும்‌ நல்ல லகு குணமும்‌ கூடியது, லேசனசக்‌இி. 
நாளங்களை சத்திசெய்யும்‌ தன்மையும்‌ அதிகம்‌. இதனால்‌ உடலிலுள்ள 
அதிகக்‌ கொழுப்பை நன்றாய்‌ குறைக்கும்‌. 


4, மரஷிகா-- மிருகம்‌ என்ற பதம்‌ விலங்கினத்திற்குப்‌ பொது 
வான பெயராகவும்‌ விலங்கின்‌ விசேஷமான மானுச்கும்‌ பெயராக 
இருப்பதுபோலவே, மசஷிகா ஈக்கள்‌ அனைத்துக்கும்‌ பொதுப்பெயரு 
டன்‌, குறிப்பிட்ட ஒருவகைத்‌ தேனிக்குப்‌ பெயராசு வழங்குகிறது. 
மஃஷிகாவின்‌ நிறம்‌-பிங்களம்‌-கருமை சிவப்பு மஞ்சள்‌ கலவை, உருவம்‌ 
மிகச்சிறிய து. பெரிய கொசுக்குச்‌ சமானமானது. இதுவும்‌ பெரிய மரப்‌ 
பொந்துக்களில்‌ அடை பெரிதாகவே சுட்டும்‌. இதில்‌ சேரும்‌ தேன்‌ 
மாக்ஷிகம்‌. தேன்‌ வசைகளுக்குள்‌ மிகவும்‌ லகுவான குணமுள்ளது. 
தாதுக்கள்‌ சீக்கிரம்‌ லயமாகும்‌. வரட்சி தரக்கூடிய தாயினும்‌ மாக்ஷிகத்‌ 
தேன்‌ மிசவும்‌ சிறந்தது, நற்குணங்களில்‌ சுவாஸகாஸாதி ரோகங்‌ 
களுல்‌ சிறந்த பத்தியமாகும்‌, 1 


5, சத்தீரிகர--இவ்வினத்‌ தேனீ மஞ்சள்‌ நிறம்‌ எடுப்பாய்‌ சாட்‌ 
டக்‌ கூடியதான பிங்களக்‌ கலவை நிறம்‌. இது குடைபோல்‌ வட்டமா 
யுள்ள அடையைத்தான்‌ கட்டும்‌, இவ்வினத்‌ தேன்‌ ஹிமாலய வனத்தில்‌ 
மிக அதிகம்‌, பனி நிறைந்த பிரதேசத்தில்‌ உண்டாவதால்‌, மதுரம்‌ 
நிறைந்தது. துவர்ப்பில்லாதது. நல்ல குளுமை தரும்‌. ரக்த பித்தம்‌ 
என்ற அதி உஷ்ணமான கடும்‌ நோய்‌, வெண்குஷ்டம்‌, குடல்கிருமிகள்‌, 
வெளிவிரணப்பூச்சி, மூத்திர சம்பந்தமான ரோகங்கள்‌ இவைகளில்‌ 
மிக உயர்ந்த உபயோசமுள்ளது. 


6. அர்க்கா (அ௭ர)--இந்த தேனீக்கு வாயில்‌ கூர்மையான 
முள்ளுண்டு, சாதாரண வண்டுபோல்‌ உருவம்‌. நிறம்சிறிது மஞ்சள்‌. 
பெரிய தருக்களில்‌ அதிலும்‌ இலுப்பை மரங்களிலேயே முக்கியமாய்‌ 
அடை சேர்க்கும்‌. இது கொடுக்கும்‌ தேன்‌ ஆர்க்கியம்‌ (வான்‌) எனப்‌ 
படும்‌. இலுப்பைப்‌ பூக்கள்‌ நல்ல இனிப்புள்ளவையாயினும்‌, இவையி 
லிருந்து சேர்க்கப்படும்‌ தேனில்‌ இனிப்புடன்‌ துவர்ப்பும்‌ கசப்பும்கூட 
நன்றாய்த்‌ தெரியும்‌, குடலில்‌ ஜீர்ணமாகி பாகத்திலும்‌ உரைப்புச்‌ 
சுவையை அடைகிறது. பொதுவாய்‌ வாயுவை அதிகமாக்கும்‌ சஷாய 
ரஸம்‌ இதிலிருப்பினும்‌ சரீரத்தில்‌ வாயுவை விருத்திசெய்யும்‌ குணம்‌ 
கிடையாது. கப-பித்தங்களைக்‌ கண்டித்து நல்ல வலுவைத்தரும்‌. உட 
லுக்கும்‌, விசேஷமாய்‌ கண்களுக்கும்‌ தேன்‌ சூடாய்‌ இருக்கும்பொழுது 
சாப்பிடக்கூடாது என்ற பொது விதிக்கு ஆர்க்கியம்‌ தேன்‌ மட்டும்‌ 
விலக்கு. இதை சூடாயிருக்கும்பொழுதும்‌ சாப்பிடலாம்‌, கெடுதலி 
ராது. சூடாய்தான்‌ சாப்பிடவேண்டும்‌ என்பதில்லை, ஆறினாலும்‌ 
தாராளமாய்‌ சாப்பிடலாம்‌. 


232 தேன்‌ (மது) - 2 ஆரோக்யெம்‌ - 


7 உத்தாலகா--எனப்படும்‌ தேனி கபில வர்ணம்‌. சிறிய 
உருவம்‌, இது புற்றுகளுக்குள்தான்‌ அடை கட்டும்‌. ஓளத்தாலகம்‌ 
எனப்படும்‌ இத்தேனில்‌ இனிப்புடன்‌ தவர்ப்பும்‌, உப்புக்கரிப்புச்‌ சுவை 
சுளும்‌ தெளிவாய்த்‌ தெரியும்‌. பாகத்திலும்‌ உரைப்புச்சுவை ஆதலா ல்‌ 
உஷ்ணவீர்யம்‌ பித்தத்தைத்‌ தூக்கிவிடும்‌, ஆனால்‌ வாய்க்கு நல்ல 
உருசியை உண்டாக்கும்‌. கண்டத்தின்‌ குரலைச்‌ சீராக்கும்‌. மேல்‌ பூச்சி 
லும்‌ உள்ளே அருந்துவதாலும்‌ தோல்‌ வியாதிகளையும்‌ சில்விஷங்‌ 
களையும்‌ சமனமாக்கும்‌, 


8. தளிகா (ஈகா )— இலுப்பை போன்ற சில மரங்களின்‌ 
மலர்களிலிருந்து மகரந்த ரஸம்‌ தானாகவே ஒழுகி, அம்மரத்தின்‌ தளங்‌ 
களிலேயே - இலைகளிலேயே சேரும்‌. ஒரு ஜாதித்‌ தேனி புஷ்பத்திலி 
ருந்து ரஸத்தை உறிஞ்சும்‌ அதிக அலுவலை அகற்றிவிட்டு, இலைகளில்‌ 
சேர்ந்துள்ள மஸத்தை அதின்‌ மேலேயே சிறு சிறு அடைகளைக்கட்டி 
கேனை உற்பத்நியாக்குறெது. இவ்வகைத்‌ '8தனீ கொசுபோல்‌ மிகவும்‌ 
சிறிய வடிவமுள்ளது, நிறம்‌ சுபிலம்‌. மரத்தின்‌ தளத்தில்‌ கட்டுவதால்‌ 
இக்தேனுக்குத்‌ தாளம்‌ (௭௭) என்றே பெயர்‌ வந்தது. இது உட 
லில்‌ வரட்சி செய்யும்‌, மூத்திர ரோகங்களில்‌ பத்தியமானது. வாந்தி 
உமட்டலை உடனே சமனம்‌ செய்யும்‌. 


9, பத்மகர--இலையில்‌ அடை கட்டும்‌ தேனிக்குத்‌ தளிகா என்ற 


பெயர்‌ வந்ததுபோல, தடாகத்தில்‌ தாமரைப்‌ புஷ்பங்களிலிருந்து 
மட்டும்‌ மகரந்தத்தைச்‌ சேகரித்து மதுவை உற்பத்தி செய்கிறது ஒரு 
வகைத்‌ தேனி, இதற்கு பத்மகா என்றும்‌, இது செய்யும்‌ தேனுக்கு 
பத்மமது என்றும்‌ பெயர்‌ கொடுத்துள்ளார்கள்‌. பாரததேசத்தில்‌ 
காச்மீர பிராந்தியங்களின்‌ பள்ளத்தாக்குகளில்‌ உள்ள நீர்த்‌ தேக்கங்‌ 
களில்‌ சுயம்‌ உண்டாகும்‌ தாமரைப்பூக்கள்‌ ஏராளம்‌. வேறு எங்கும்‌ 
அலையாமல்‌ அல்லும்‌ பகலும்‌ இத்தாமரைப்பூக்களிலேயே இருந்து 
கொண்டு, அருகில்‌ மலைப்பாறைகளில்‌ தேன்‌ அடை கட்டுகின்றன. 
தாமரைப்‌ புஷ்பங்கள்‌ இரவில்‌ மூடிக்கொள்ளும்‌ பொழுதும்‌ பிரமரங்கள்‌ 
உள்ளேயே தங்கிவிடுகின்றன என்று பிரசித்தமே. பொதுவாக எல்லா 
விதத்‌ தேனும்‌ கண்களுக்கு நல்லது. இந்தத்‌ தாமரைப்பூ-தேன்‌ கண்‌ 
நோய்‌ உள்ளவர்கட்கு கடவுள்‌ அளித்துள்ள வரப்பிரஸாதம்‌. தனியே 
இதன்‌ வெளி உபயோகத்தினாலேயே கண்‌ வியாதிகள்‌ சொஸ்தமா 
கின்றன. சொஸ்தர்கள்‌ பிரதிதினம்‌ 2 துளிகள்‌ கண்களில்‌ ஊற்றிக்‌ 
கொண்டிருந்தால்‌, கருடப்பார்வை சக்தியுண்டாகும்‌ என்று காச்மீர 
வைத்தியர்கள்‌ புகழுகின்றனர்‌. காச்மீரத்தில்‌ மட்டும்‌ தயாராகும்‌ 
பத்மமது Kashmiri Lotus Honey என்று டில்லி நகரத்தில்‌ வியாபாரம்‌ 
செய்யப்படுகிறது, சொற்ப அளவிற்கே விலை மிகவும்‌ அதிகம்‌. 


குறிப்பு-தேனை உற்பத்திசெய்யும்‌ தேனீக்களில்‌ இருக்கும்‌ பலவித 
வித்யாஸங்கள்‌, அவைகள்‌ உற்பத்திசெய்யும்‌ தேன்களில்‌ தனித்தனி 


அக்டோபர்‌--197.4 தேன்‌ (மது) - 8 கபில 


குணவிசேவுங்கள்‌, உபயோகங்கள்‌, முதலிய வெரு நுட்பங்களைக்கவட., 
கருவி சாதனம்‌ எதுவுமில்லாகு புராதன காலத்தில்‌ ஆயுர்வேத விஞ்‌ 
ஞானிகள்‌ ஆச்சரியப்படும்படிக்‌ கண்டுபிடித்துக்‌ கையாண்டுவந்தனர்‌ 
என்பதை வாசகர்சளுக்கு ஞாபசப்படுத்துவது மட்டும்சான்‌ இன்றைய 
சாத்தியமாயுள்ளது. தேனீக்களுடை.ய வித்தியாசப்படித்‌ தனித்த னி 
ரகததில்‌ நேன்‌ சேகரம்‌ செய்வதே குதிரைக்கொம்பு. உபயோகம்‌ 
எங்கே! இக்காலத்தில்‌ கிடைப்பதெல்லாம்‌ எவ்விதத்‌ சேனிக்களால்‌ 
உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்று பிரிவு சந்தனையின்றி எல்லாவித 
எல்லாவித ஈக்களுடையதும்‌ கலந்து ஒரேவகைக்‌ தேன்தான்‌, இவ்வித 
மானக்‌ தேனும்‌ சுயமாய்‌ வேறுவஸ்து சுலப்பிடமின்றிக்‌ கிடைப்பது 
இந்நாளில்‌ மிகவும்‌ அரிதாகிவிட்டது. 


தேன்‌ பரிசோதனை-.சுத்தமான சுயத்தேனா? வேறு இனிப்பு 
வஸ்து கலந்ததா? என்று கண்டுபிடிக்க நவீன ரஸாயன விஞ்ஞானம்‌ 
கூட பூர்ணமாக சக்தியுள்ளதா என்பது சந்தேகமே, பழங்காலத்தில்‌ 
தேனில்‌ கலப்படம்‌ செய்ய அநேகமாய்‌ கரும்புச்சாறைக்‌ காய்ச்சித்‌ 
தேன்‌ பதத்தில்‌ எடுத்து சுயத்‌ தனுடன்‌ கலந்து விற்பனை செய்தனர்‌. 
இந்நாளில்‌, சுத்த சுயத்தேனில்‌ நவீன ரஸாயன சாஸ்திரப்படிக்கு 
என்னென்ன Glucose Fructrose முதலிய மூலப்பொருள்கள்‌ எவ்வள 
வில்‌ அடங்கியிருக்கின்‌ றனவோ, அவைகளை அதே அளவில்‌ சேர்த்து, 
செயற்கைத்‌ தேன்‌ (Synthetic Artificial Honey) தயாரித்து, இதில்‌ 
தேன பதத்தில்‌ காய்ச்சிய கரும்புச்சாறு நிறையக்‌ கலந்து, கொஞ்சம்‌ 
சுய இயற்கைத்‌ தேனும்‌ சுலந்து--சுயத்தேன்‌ என்று பெயர்‌ ஓட்டி 
விற்கப்படுகிறது. நவீன விஞ்ஞானப்படி இயற்கைச்‌ சுத்தத்‌ தேனில்‌ 
உள்ள மூலப்பொருள்கள்‌, செயற்கை ($i) தேனிலும்‌ பூர்ண 
மாய்‌ அடங்கியிருப்பதால்‌, ரஸாயன பரிசோதனையில்‌ செயற்கைத்‌ 
தேனும்‌ தேறிவிடுகிறது. 


ஆதலால்‌ மலைவாசிசளிடமிருந்து தேனைச்‌ சேகரம்செய்து விற்பனை 
செய்பவர்களில்‌ பாபத்திற்குப்‌ பயந்தவர்களை, நம்பத்தச்கவர்களைக்‌ 
கண்டுபிடித்து இயற்சைச்‌ சுத்தத்‌ தேன்‌ வாங்கி உபயோ ிக்கவேண்டும்‌, 
சுத்தமான இயற்கைத்‌ தேன்‌ சாப்பிட்டுப்‌ பழகின நாக்கு, விஞ்ஞான 
செயற்சைக்‌ கலப்படத்‌ தேனையும்‌ சுண்டுபிடிக்க வல்லது. விஞ்ஞான 
முறையின்றி, கரும்புச்சாறு, வெல்லப்பாகு மட்டும்‌ கலக்கப்பட்டத்‌ 
தேனைப்‌ பிரித்துக்‌ கண்டுபிடிப்பது மிகஎளிது. சோதனை செய்யவேண்‌ 
டிய தேனை (சுமார்‌ 2 அவுன்ஸ்‌) இரும்புக்கரண்டியில்‌ இட்டு, இளந்‌ 
தணலில்‌ காய்ச்சுக. சூடு ஏறஏற அது கனமரக ஆனால்‌, கரும்பு, 
* வெல்லப்பாகு கலந்தது, அதிஃமிளகி தீரவமரனால்‌, கலப்பிடமில்லா த 
சுயத்தேன்‌. அனலிலிருந்து அகற்றித்‌ திரும்ப நன்கு ஆறஆற மெது 
வாய்‌ முதலிலிருந்ததுபோல கனமாகும்‌. மேலும்‌ இயற்கைத்தேன்‌ 
பனி காலத்தில்‌, நீலகிரி போன்ற தள பிரதேசச்‌ திலும்‌ தானாகவே” 


234 தேன்‌ (மது) - 2, ஆரோக்கியம்‌ 


கனமாகும்‌. அதிகப்‌ பனியில்‌ உரைந்தும்‌ விடும்‌. வெயில்‌ நாளில்‌ 
தானே இளூக்கொள்ளும்‌ வெல்லப்பாகு வெயில்காலத்தில்‌ இளகாது. 
சனத்துக்கொள்ளும்‌ 

ரஸ்ய முறைப்படி தயாரித்த செயற்கைத்‌ தேனில்‌ இயற்சைத்‌ 
தேனில்போல்‌ மூலப்பொருள்களும்‌, நிறமும்‌ ஒரளவு சுவையும்‌ இருக்க 
லாம்‌, குணங்கள்‌ பூராவாக இருக்கமுடியாது. Synthetic Vitaminல்‌ 
செயற்கை ஜீவநீய ஸத்துக்களில்‌ இயற்கை ஸத்துக்களில்‌ போல 
பூர்ண குணம்‌ இடையாது என்று நவீன விஞ்ஞானிகளுடையவும்‌ 
ஸித்தாந்தம்‌, 

தேன்‌ உற்பத்தியாகும்‌ இடம்‌ ரெண்டு -தேனிக்களுக்குச்‌ சுவா இன 
மான இடம்‌ மலர்‌ விருக்ஷங்கள்‌ நிறைந்த மகள்‌, வனங்கள்‌, தோட்‌ 
டங்களில்‌ தேனிக்கள்‌, அதனிஷ்டப்படி சுதந்திரமாய்‌ பெரிய--சிறிய 
அடைகள்‌ கட்டித்‌ தேன்‌ சேகரிக்கன்றன, தோட்டங்களில்‌ தேனடை. 
ட்டுவதற்ருத்‌ தகுந்ததாக கூடுகள்‌ அமைத்து, தேனீக்கள்‌ வெளியில்‌ 
அலைந்து மலர்களிலிருந்து மசுரந்தத்தைச்‌ சேகரித்து, மனிதர்‌ கட்டி 
வைத்துள்ள கூடுகளில்‌ வந்து சேர்ந்து அங்கு அடை கட்டுவது மற்றது. 
இது தேனிக்களுக்குப்‌ பராதீனமான இடம்‌. இவ்விருவிதமான இடங்‌ 
களிலிருந்து கிடைக்கும்‌ இருவிதத்‌ தேன்சளுக்கும்‌ ௬௪ குணங்களில்‌ 
விசேஷ வித்தியாசம்‌ இராது, சுவா மான இடத்தில்‌ சுதந்திரமாய்க்‌ 
கட்டப்படும்‌ தேனடைகள்‌ மிகவும்‌ பெரியதாகவும்‌ அமையும்‌. தேன்‌ 
அளவும்‌ அதிகமாய்‌ கடைக்கும்‌. இந்த அடைகளிலிருந்து தேன்‌ எடுப்‌ 
பதில்‌, தேனீக்கள்‌ அதிகமாய்‌ கொல்லப்படுகின்‌ றன. மனிதர்‌ கட்டி 
வைத்தக்‌ கூடுகளின்‌ தேனடைகளிலிருந்து தேன்‌ சேகரிப்பதில்‌ ஈக்கள்‌ 
கொல்லப்படத்‌ தேவையில்லை, அடை சிறியதாய்‌ இருப்பதால்‌ தேன்‌ 
அளவு சிறிது அல்பமாகும்‌. ஆயினும்‌ நிரம்பக்‌ கூடுகள்‌ கட்டிவைத்துத்‌ 
தேன்‌ தயாரிக்கும்‌ தொழிலை அதிகமாய்‌ வளர்ப்பது உத்தமம்‌. 

மேலும்‌, கூடு அடைகளிலிருந்து தேனை மனிதர்‌ சேகரிப்பதில்‌ 
வெளி அழுக்குச்‌ சேராமல்‌ எடுக்கமுடியும்‌. தெளிவாக இருக்கும்‌ இத்‌ 
தேனை அப்படியே உபயோடிக்கலாம்‌, காடுகளில்‌ கட்டிய அடையிலி 
ருந்து தேன்‌ எடுப்பதில்‌ வெளி அழுக்கு அதிகமாய்ச்‌ சேர இடமுண்டு, 
கலங்கியிருக்கும்‌, இதைச்‌ சுத்திசெய்தே உபயோகிக்சுவேண்டும்‌: 

சுத்தம்‌ செய்யும்‌ விகும்‌-தேனை முதலில்‌ மெல்லிய துணியில்‌ 
வடிகட்டுக வாயகன்ற பெரிய பாத்திரத்தில்‌ உள்ள சுத்தஜலத்தின்‌ 
மத்தியில்‌ சிறிய பாத்திரத்தில்‌ வடிகட்டிய தேனைவைத்து, இளந்‌ 
தியில்‌ ஜலத்தை நன்றாய்‌ சுடக்காய்ச்சுக காயும்‌ தேனைத்‌ துடுப்பீனால்‌ 
கிளறுக. தேல்மேல்‌ கிளம்பும்‌ நுரையை மேலாக அரித்து வெளியில்‌ 
எழித்துக்கொள்ளுக. நுரை முக்கால்‌ டங்கு எடுக்கப்பட்ட தும்‌ அக்கினி 
யிலிருந்து இலபாத்திரத்தை இறக்க, தேன்‌ கொஞ்சம்‌ ஆறியவுடன்‌ 
இரும்பவும்‌ அணியில்‌ வடிகட்டுக. முற்றிலும்‌ ஆறியபிறகு கண்ணாடி 


அக்டோபா்‌---1974 தேன்‌ (மது) - 2 24 


அள்லது மண்ஜாடிகளில்‌ பத்திரப்படுத்தக. காட்டுக்தேனை அடையி 
லிருந்து எடுத்து அதிக காலம்‌ கடத்தாமல்‌ ரக்செமே சுத்தம்செய்வது 
உசிதமாகும்‌. 

கால தேசங்களினால்‌ தேன்‌ குணத்தில்‌ மரறுகல்‌- அதிகப்‌ 
பனி குளிர்‌ பருவகாலத்தில்‌ விளைந்து எடுத்தது, ஹிமாலயம்‌, நீலகிரி 
போன்ற குளிர்நிறைந்த மலைக்காடுகளில்‌ விளைந்தது அடையிலிருந்து 
அதி, நாட்கள்‌ ஆகாமல்‌ புதிதாக உள்ளத்‌ தேன்களில்‌ குருகுணம்‌ 
அதிகம்‌, உடலைப்‌ பருமனாக்கும்‌, கபத்தை நன்றாய்க்‌ சுண்டிக்காது, 
மலத்தைக்‌ கட்டாது, சிறிது இளக்கும்‌. இதற்கு நேர்‌ எதிரிடையாக, 
உஷ்ணகாலம்‌- தேசங்களில்‌ விளைந்தது, அடையிலிருந்து பல மாஸங்‌ 
கள்‌ பழகியது ஆன தேன்களில்‌ லகுகுணம்‌ அதிகம்‌, உடல்‌ கொழுப்பு 
பருமன்களை நன்கு குறைக்கும்‌, தாது நாளங்களின்‌ பசைச்சுட்டு 
அடைப்புக்களைப்‌ போக்கிச்‌ ௬த்தம்செய்யும்‌ லேசுனகுணம்‌ அதிகம்‌, 
மலத்தைக்‌ கட்டும்‌ உபயோகிப்பவரின்‌ தேவைக்கு ஏற்றபடி பார்த்து 
எடுத்துக்கொள்ளவும்‌. 


குறிப்பு--௮டையிலிருந்து ஒரு மாஸத்திற்கு உட்பட்டது புதிது. 
நாளாகாக பழசு. 10 மாஸங்கள்‌ ஆனது நல்ல பழசு, புதிய தேனையும்‌ 
வெந்நீரில்‌ வைத்துக்‌ சாய்ச்சிவிட்டால்‌, அதுவும்‌ பலமாஸங்கள்‌ கடந்த 
தேனுக்குச்‌ சமானமாகும்‌ குணத்தில்‌. பொதுவாய்‌ எல்லாத்‌ தேனையும்‌ 
முறைப்படிக்‌ காய்ச்சி உபயோகிப்பது சிலாக்கியம்‌. கூடு அல்லது 
காட்டிலுள்ள அடையில்‌ நன்கு முற்றுவதற்கு முன்பே இளசாயிருக்ரும்‌ 
போதே எடுக்கப்பட்டத்‌ தேனும்‌, எக்காரணத்தினாலாவது புளித்துப்‌ 
போன தேனும்‌, மூன்று தோஷங்களையும்‌ செய்யும்‌, மிசுக்‌ கெடுதல்‌. 
எறியவேண்டியது. 


தேன்‌ உபயோகிப்பதில்‌ சீல விசேஷவிதீகள்‌—தேன்‌ தரும்‌ 
புஷ்பங்கள்‌ பலவகையான பரஸ்பரம்‌ மாறுபட்ட விருத்தமான ரஸ 
வீர்யபாக சக்தி குணங்களை உடையவைகள்‌, மேலும்‌ புத்திகா என்ற 
ஒருவித தேனீயினால்‌ உண்டாக்கப்படும்‌ ்யெளத்தீகம்‌ என்ற தேனில்‌ 
சிறிது விஷாம்சம்‌ கலந்துள்ளது. இந்த பெளத்திகத்‌ தேன்‌ தனியே 
சாப்பிட்டால்‌ மயக்கம்‌ வரலாம்‌. மற்றவகைத்‌ தேன்சளுடன்‌ சலத்‌ 
துள்ளதானால்‌ விஷத்தின்‌ தோஷம்‌ போய்விடும்‌, ஆனாலும்‌ விஷத்‌ 
திற்கும்‌ சூட்டுக்கம்‌ ரொம்பவும்‌ விரோதமானதால்‌ தேனைச்‌ சடவைத்‌ 
தாலும்கூட ஆறுவதற்கு முன்பு, குடா இருக்கும்பொழுது ஒரு 
பொழுதும்‌ சாப்பிடக்கூடாது--முன்‌ ஜாச்சிரதையாய்‌ மேலும்‌ ஜ்வர 
ஸந்தாபம்‌ அதிசமிருக்கும்பொழுது, உக்கிர வெயில்‌ அடியினால்‌ (யய 
Stroke) தாக்கப்பட்டுள்ள சமயத்தில்‌, கடுங்கோடை வெயில்‌ நேரத்‌ தில்‌ 
தேன்‌ சாப்பிழிவது நல்லதல்ல மணத்தக்காளி ரை காய்‌ சீதவீர்ய 
மாயினும்‌ அதுடன்‌ ஒன்றாய்ச்சேர்த்து தேன்‌ சாப்பிடக்கூடாது, இந்த 
சேர்க்கை கெடுதல்‌ செய்யும்‌ தேனை அக்கினியில்‌ காய்ச்சுவதாலும்‌ 


290 தேன்‌ (மது) - 2 ஆரோக்கியம்‌-- 


தோஷமில்லை ஆறிவிட்டால்‌, உஷ்ண வீர்யமுள்ள இதர திரவியங்‌ 
களுடன்‌ சேர்ப்பகாலும்‌ தோஷமில்லை, தேன்‌ புஷ்பரலமயமான 
அதிஸாகுமாரமான இனிய வஸ்துவானதால்‌ அசைச்‌ சூடாக இருக்கும்‌ 
பொழுது சாப்பிட்டால்மட்டும்‌ கெடுதல்‌, ஆரம்க்கியம்‌ என்ற ஓரு 
வகைத்‌ தேன்‌ மட்டும்‌ ரூடாய்‌ உபயோகித்தால்‌ தோஷமில்லை என்று 
ஆயுர்வேத ஸித்தாந்தம்‌. 

மழைநீர்‌ “்‌ காங்கம்‌ அமிருதோபமம்‌ '” மிகவும்‌ பரிசுத்தம்தான்‌. 
ஆனால்‌ மழை ஐலத்துடன்‌ கலந்து தேன்‌ பருகுதல்‌ கெடுதல்‌. இது ஒரு 
தனி சக்தி விசேஷம்‌. யுக்திக்கு எட்டாதது, நெய்யும்‌ தேனும்‌ மட்டும்‌ 
ஒரே அளவு பரிமாணத்தில்‌ ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாது. 
இரண்டும்‌ சமான அளவில்‌ இருந்தாலும்‌ பால்‌, பழரஸம்‌, தயிர்‌ 
முதலிய மற்ற வஸ்துக்களும்‌ கலந்துவிட்டால்‌ கெடுதல்‌ கிஞ்சித்தும்‌ 
கிடையா நு. அநேக லேஇியங்களில்‌ நெய்‌, தேன்‌ சம அளவில்‌ சேர்க்‌ 
கவே உபதேசம்‌. 


சில திரவியங்களில்‌ *6யோரக வாஹீ'* குணமுண்டு, எந்த குண 
முள்ள மருந்துடன்‌ சேர்க்கப்படுகிறதோ அதன்‌ குணத்துடன்‌ ஓத்து 
அதை அதிகரிக்கச்‌ செய்யும்‌ சக்தியுள்ளவை யோக வாஹிகள்‌, பாத 
ரஸம்‌ (Mercury) நெய்‌ இக்குணம்‌ உள்ளவை. இக்குணங்கொண்ட 
பண்டங்களுக்குள்‌ மது யோக வாஹி குணத்தில்‌ மிக உயர்ந்தது, மது 
வீர்யவிருத்தி புஷ்டிகரும்‌ ரஸாயனங்சளுடன்‌ சேர்க்கப்படின்‌ அதன்‌ 
சக்தியை அதிகப்படுத்தும்‌, மேதஸ்ஸைக்‌ கரைத்து உடல்‌ இளைக்கச்‌ 
செய்யும்‌ மண்டுரம்‌ குக்குலு முதலியதுடன்‌ சேர்த்தால்‌, இளைப்பைச்‌ 
சிக்கிரம்‌ செய்யும்‌, ஆஸவம்‌ அரிஷ்டங்களுடன்‌ சேர்த்தால்‌, அவை : 
சிலாக்கியமாய்‌ அமையும்‌. ஆதலால்தான்‌ ஆயுர்வேத வைத்தியர்‌ 
களால்‌ ஓளஷதங்கள்‌ பலதிலும்‌ தேன்‌ சேர்க்கப்படுகிறது. 


தனித்‌ தேனுக்கே பத்திய உணவாகவும்‌ மருந்தாகவும்‌ பல வியாதி 
களைப்‌ போக்கும்‌ குணங்களுண்டு. செப்டம்பர்‌ ஆரோக்கியம்‌ 196-ம்‌ 
பக்கத்தில்‌ கூறப்டட்டதுகளுடன்‌ மேலும்‌ ஹிருதயம்‌, புப்புஸம்‌ (1,185) 
நயனம்‌, தோல்‌ மூத்திராசயம்‌ இவைகளில்‌ ஏற்படும்‌ வியாதிகள்‌, 
விக்கல்‌, சுவாஸம்‌, காஸம்‌ க்ஷயம்‌, வாத்தி, அதிசாரம்‌, தண்ணீர்‌ தாகம்‌, 
விஷசம்பந்தம்‌, அர்சஸ்‌(மூலம்‌) ரக்தபித்தம்‌, குடல்‌ விரணங்களில்‌ கிரு 
மிகள்‌ முதலிய ரோகங்களிலும்‌ மது மிகச்‌ சிறந்த உபயோகமுள்ளது. 
இக்காலத்தில்‌ ஆகாரம்‌ தொழில்‌ மனப்பான்மைகளில்‌ பலவித மாறுத 
லினால்‌ அதிகமாய்‌ பரவியுள்ள ர.த்தக்கொதிப்பு--பிளட்பிரஷர்‌ அதிகம்‌ 
வியாதியில்‌ தேன்‌ மிகவும்‌ ஹிதமானது. தேன்‌ புளிக்காத கடைந்த 
மோர்‌, பழரஸம்‌, நெல்லிக்காய்‌ சாறு ஏதாவது ஒன்றுடன்‌ தொடர்ந்து 
சாப்பிட்டுக்கொண்டிருந்தால்‌, வேறு மருந்து இல்லாமலேயே ரத்தக்‌ 
கொதிப்பு நோய்‌ சமனமாகிவிடும்‌. 


[ தொடரும்‌] 


2௦௦000௦௦00000௦௦௦௦௦0௦0௦0௦௦-00௦0௦0௦௦00௦0௦0௦0௦0௦௦0௦100௦௦0௦0௦௦-000௦0௦௦00௦00-000-0000௦90000.0.020.0220 


200000௦00000௦0௦0௦00௦00௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦ 


வாரியர்‌ 


ரபா 101 


ஸர்வாங்க வாதம்‌, பாரிச வாயு முதலிய எல்லா 
விதமான வாத நோய்களையும்‌ குணப்படுத்தக்கூடிய 
மிகச்‌ சிறந்த மருந்து, வாயுவினால்‌ ஏற்படக்கூடிய 
மூச்சுப்‌ பிடிப்பு, மார்பு வலி, விலாப்புறங்கள்‌ வலி, 
முதுகு வலி, சந்துகள்‌ தசை நார்களில்‌ வலி, வீக்கம்‌, 
கை கால்‌ வலி முதலிய எல்லாவிதமான நோவுகளையும்‌ 
நிச்சயமாகக்‌ குணப்படுத்தும்‌. மற்றும்‌ நரம்புகள்‌ 
சம்பந்தப்பட்ட விரல்‌ நடுக்கம்‌, நாக்குக்‌ சளறல்‌, கண்‌- 
காது கோளாறுகள்‌, ஒருத்தலைவலி முதலிய கோளாறு 
களையும்‌ குணப்படுத்தும்‌, 
ரத்த அழுத்தம்‌ [பிளட்‌ பிரஷர்‌] என்ற வியாதியை 
குணப்படுத்தவும்‌, வராமல்‌ தடுக்கவும்‌ நிகரற்றது. 
ஊமையடிகளுக்கு இதைவிட சிறந்த மருந்து 
கிடையாது. 
மிரஸவித்திருக்கும்‌ பெண்களுக்கும்‌ வாயுவை சீராக்கி 
உடம்பைத்‌ தேற்றும்‌. 
வயோதிகர்கள்‌ இதை தினசரி உபயோகித்துவந்தால்‌ 
வாத ரோகங்களும்‌ விருத்தாப்பியத்தினால்‌ ஏற்படும்‌ 
நரம்புத்‌ தளர்ச்சியும்‌, புலன்களின்‌ சக்திக்‌ குறையும்‌ 
ஏற்படாமல்‌ ஆரோக்கியத்துடன்‌ இருக்கலாம்‌. 


ஆரிய வைத்தியர்‌ கெ. எஸ்‌. வரரியர்‌ அவர்களின்‌ 
அஷ்டாங்க ஆயுர்வேத சாலா, 
சைனாபஜார்‌, தெப்பக்குளம்‌ போஸ்ட்‌, திருச்சி-620002. 
PHONE: 5441 வீடுபோன்‌ : 6074 
[1936-ல்‌ நிறுவப்பட்டது] 


௮௦ 


660௦0000000000000000:000௦௦0௦௦௦௦௦௦௦௦100௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦௦00௦௪2௦௦௦௦௦௨௦௨௦௦௨ 


்‌ 
்‌ 
்‌ 
- 
2 
்‌ 
்‌ 


AROGYAM OCTOBER 1974 Regd. No. M. 7674 
நத தக க றந நலத்தது நகுக கத்ந்குத்த்த்க்தும்‌ 4 


திருச்சி ஆயுர்வேதிக்‌ யூனியன்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


(ஸ்தாபிதம்‌ 1939) 
விற்பனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
31-A, சின்னகடைத்‌ தெரு, இருச்ரொப்பள்ளி-620002. 
(போன்‌. எண்‌ : 4202) 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு 
முப்பத்தைந்து ஆண்டுகளாக 
பிரஸித்தமான இடம்‌. 
2ல்‌ 
பிரஸவித்த மாதர்கட்கு : 
ஸெளபாக்சிய ரஸாயனம்‌ 


ஜீர்ண சக்கி, ரத்தவிருத்தி அளிக்கும்‌ சிறந்த லேஹியம்‌. 
390 ரொம்‌ பாட்டில்‌ ரூ. 5-50. 


பயலயா 
தாய்ப்பாலை வளர்க்கும்‌ திவ்ய ரஸாயன லேஹியம்‌, 
300 ரொம்‌ பாட்டில்‌ ரூ. 6-00. 


_ தயால்‌ செலவு தனி -- 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ 
தயாரிக்கப்பெற்ற 
மற்ற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 
வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
_ மிகவும்‌ ஈம்பிக்கையான இடம்‌ -- 


7. 5. சச்வரன்‌, 1.1.1. 
மானேஜிங்‌ டைரெக்டர்‌, 


அ அமை ட அக்கி கக்க அக அ அ அ அ அ அ அமைக்க 


ததவ கன்‌ வன்ன அவல அண்கன்‌ அல்க்ல்ககத்க உக்க கக்க கக்ககைக்கக கககக்க்க்கககை கக) ௧௧௧௧௮௨௧௨௧௨௨ ௧௮௧ ௮௧௧௮ 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi, and Published by 
Dr. T. S. Iswaran, L.I,M, on behalf of the Ayurveda Seva Samiti, 
27, Chinnakadai Street, Tiruchirapalli-620002. 
Editor: V. B. Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing Editor: 5, V, Radhakriskna Sastri, Ayurveda Siromani, 
Vaidya Visarada. 


